© 


தமிழ்நாடு அரசு 

2015 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 4 .80 காசு 


ILL - 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


SAN 


பழையே 


வெல்லும் 


எண் 49 ] 


சென்னை, புதன்கிழமை , டிசம்பர் 9, 2015 
கார்த்திகை 23 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை) , எண் 114 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 1)த் துறை , 29 ஜூலை 2015.) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலை வாய்ப்பை முறைப்படுத்துதலும் , பணி நிலைமைகளும் ) . 
சட்டத்தின் 4 - ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , ஆலோசனைக் குழுவைக் கலந்தாலோசித்தப் பின்னரும் , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 2007 ஆம் ஆண்டு வீட்டு வேலை செய்பவர்களுக்கான சமூகப் பாதுகாப்பு மற்றும் 
நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதன்மூலம் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

(1) பகுதி 8 - இன் துணைப்பகுதி ( 3) - இல் உள்ள, இனம் (b) ல் " " இரண்டு ஆண்டுகள் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
“ ஐந்து ஆண்டுகள் என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(2 ) பகுதி 14 -இன் துணைப்பகுதி (1)ல் , 

(i) “ பகுதி (9)” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ பகுதி (8)” என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(ii) “ இரண்டு ஆண்டுகள் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , “ ஐந்து ஆண்டுகள் என்ற சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்படவேண்டும் . 


குமார் ஜெயந்த் , 
அரசுச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 

( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ 1 ] 


DTP - 11 -2 -49 (T Sup ) 


[ அரசாணை (நிலை) எண் 115 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J2) த் துறை , 31 ஜூலை 2015 . ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 27 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன சட்டத்தின் விவர அட்டவணையின் பாகம் - 1 - இல் 
பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . இவ்வாறு அறிவிக்க கருதியுள்ள தமிழ்நாடு அரசின் நோக்கம் , மேற்சொன்ன 
சட்டத்தின் மேற்சொன்ன பிரிவில் சொல்லியுள்ளவாறு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது . 

திருத்தம் 
மேற்சொன்ன சட்டத்தின் விவர அட்டவணையின் பாகம் - 1 - இல் , “ 92 . கையினால் செய்யப்படும் பூ வேலைபாடு மற்றும் சரிகை 
வேலைப்பாட்டில் வேலைவாய்ப்பு " என்ற சொற்றொடருக்குப் பின்னர் , “ 93 . 1993 ஆம் ஆண்டு மனித கழிவுகளை அகற்றுவோரை 
பணியிலமர்த்துவதையும் , உலர் கழிப்பறைகள் கட்டுவதையும் தடை செய்யும் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 46 / 1993) கீழ் 
தடைசெய்யப்பட்ட நடவடிக்கைகள் நீங்கலாக பெருக்குதல் மற்றும் சுத்தப்படுத்தல் தொழிலில் வேலைவாய்ப்பு என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


குமார் ஜெயந்த் , 
அரசுச் செயலாளர். 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 
( மொழிபெயர்ப்பு) த் துறை. 


[ அரசாணை ( D ) எண் 428 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J2) த் துறை , 24 ஆகஸ்ட் 2015 .) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( a ) பகுதி மற்றும் 9ஆம் பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
கையினால் செய்யப்படும் சரிகை மற்றும் பூ வேலைப்பாடு தொழிலில் பணியமர்த்துவதற்கான குறைந்தளவு ஊதிய வீதங்களை 
நிர்ணயிப்பதற்கு மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்கவும் , விசாரணைகளை மேற்கொள்ளவும் பின்வரும் உறுப்பினர்களைக் கொண்ட 
குழு ஒன்றை இதனால் நியமிக்கிறார் . 
தனி நபர்கள் : 
(1) தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையாளர் , 

- தலைவர் 
திருநெல்வேலி . 
( 2 ) தொழிலாளர் நலத்துறை ஆய்வாளர் , திருப்பூர் 

- செயலாளர் 
( 3 ) கோட்ட உதவி இயக்குநர் , பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை , - உறுப்பினர் 

காஞ்சிபுரம் . 


- உறுப்பினர் 


- உறுப்பினர் 


தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் : 
(1) திரு . பி . கே . இராஜாராம் , 

அண்ணா தொழிற்சங்க பேரவை 
45 / 22ஏ , 3ஆவது அக்ரஹாரம் , 

சேலம் - 1 . 
( 2) திரு . ஆர் . வேலுச்சாமி , 

இந்திய வணிகர் ஒன்றிய மையம் , 
23 , சின்ன சாமி லே அவுட் , 
லட்சுமிபுரம் , பீளமேடு , 

கோயம்புத்தூர் - 641 004 . 
( 3) திரு . சி . சந்திரகுமார் 

தமிழ்நாடு அனைத்திந்திய தொழிற்சங்க பேரவை , 
117 , கீழ ராஜ வீதி , 
தஞ்சாவூர் - 613 001 . 


- உறுப்பினர் 


- உறுப்பினர் 


வேலை அளிப்பவரின் பிரதிநிதிகள்: 
(1 ) திரு . எம் . இ . அம்பிகாபதி , 

361 , இராஜேந்திரசோழன் தெரு, 
சக்கரவர்த்தி நகர் , 
ஊனமாஞ்சேரி கிராமம் , 
கொளப்பாக்கம் அஞ்சல் , 
காஞ்சிபுரம் மாவட்டம் - 600 127 . 


- உறுப்பினர் 


( 2 ) திரு . எம் . வீரராகவன் , 

எண் .274 , இராஜகணபதி கோவில் தெரு , 
காயரம்பேடு அஞ்சல் , 
செங்கல்பட்டு தாலுகா, 
காஞ்சிபுரம் - 603 204 . 


- உறுப்பினர் 


( 3 ) திரு . எம் . தணிகைவேல் , 

வி . ஜி . கே . புரம் , 3 - வது தெரு , 
கனகம்மாள்சத்திரம் அஞ்சல் , 
திருத்தணி தாலுகா , 
திருவள்ளூர் - 631 204 . 


குமார் ஜெயந்த் , 
அரசுச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 
( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


( அரசாணை (நிலை) எண் 147 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு( J1)த் துறை, 21 செப்டம்பர் 2015.) 
1976 ஆம் ஆண்டு சம பிழைப்பூதிய சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 25/ 1976 ) 9 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் கீழ் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 29 - 10 - 2014 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - || பிரிவு 2 - ல் 720 முதல் 
722 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II(2)/LE/ 644/2014 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையினை ரத்து செய்து விட்டு அதற்கு பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன 
சட்டத்தின் விதிமுறைகள் அல்லது அதன் கீழ் இயற்றப்பட்ட விதிகள் வேலை அளிப்பவர்களால் பின்பற்றப்பட்டு வருகின்றனவா 
என்பதை ஆய்வு செய்கின்ற செயல்நோக்கத்திற்காக கீழே அட்டவணையிலுள்ள (2) ஆம் நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்ட நபர்களை, 
ஆய்வாளர்களாக இதனால் நியமனம் செய்வதுடன் , இதன் நெடும்பத்தி ( 3) - இன் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டவாறாக , 
அத்தகைய ஆய்வினை அவர்கள் மேற்கொள்வதற்கான உள்ளூர் எல்லைகளையும் வரையறை செய்கிறார் . 


தொடர் எண் 


உள்ளூர் எல்லைகள் 


( 3) 


அட்டவணை 
அலுவலர்கள் 

( 2) 
தொழிலாளர்நல ஆணையர் , சென்னை . 
தொழிலாளர் நல இணை ஆணையர் (இணக்கம் ) , சென்னை . 
தொழிலாளர் நல இணை ஆணையர் (நிருவாகம் ) , சென்னை . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் (ஆய்வுகள்), சென்னை . 
தொழிலாளர் நல சிறப்பு துணை ஆணையர் , சென்னை . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் ( குறைந்தளவு ஊதியங்கள்) , 
சென்னை . 


தமிழ்நாடு முழுவதும் 


தொடர் எண் 


அலுவலர்கள் 


உள்ளூர் எல்லைகள் 


7 . தொழிலாளர் நல இணை ஆணையர் , சென்னை . 


8 . தொழிலாளர் நல இணை ஆணையர் , 

திருச்சிராப்பள்ளி. 


9 . தொழிலாளர் நல இணை ஆணையர் , மதுரை . 


10 . தொழிலாளர் நல இணை ஆணையர் , கோயம்புத்தூர் . 


11 . தொழிலாளர் நல துணை ஆணையர் - 1 , சென்னை . 


12 . தொழிலாளர் நல துணை ஆணையர் - II , சென்னை . 


13 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , வேலூர் . 


சென்னை , வேலூர் , திருவண்ணாமலை , 
காஞ்சிபுரம் , திருவள்ளூர் , கடலூர் 
மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் . 
திருச்சிராப்பள்ளி , தஞ்சாவூர் , திருவாரூர் , 
நாகப்பட்டினம் , அரியலூர் , பெரம்பலூர் , 
புதுக்கோட்டை , திண்டுக்கல் , தேனி 
மற்றும் கரூர் மாவட்டங்கள் . 
மதுரை , சிவகங்கை , ராமநாதபுரம் , விருதுநகர் , 
தூத்துக்குடி , திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி 
மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் , திருப்பூர் , நீலகிரி , சேலம் , ஈரோடு , 
நாமக்கல் , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி 
மாவட்டங்கள் . 
சென்னை மாநகராட்சி 
காஞ்சிபுரம் , திருவள்ளூர் மற்றும் கடலூர் 
மாவட்டங்கள் . 
வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் 
மாவட்டங்கள் . 
திருச்சிராப்பள்ளி , அரியலூர் , தஞ்சாவூர் , 
திருவாரூர் , நாகப்பட்டினம் , பெரம்பலூர் மற்றும் 
புதுக்கோட்டை மாவட்டங்கள் . 
மதுரை, சிவகங்கை , ராமநாதபுரம் மற்றும் 
விருதுநகர் மாவட்டங்கள் . 
திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் மாவட்டங்கள் . 
தூத்துக்குடி , திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி 
மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் . 
சேலம் , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி 
மாவட்டங்கள் . 
நீலகிரி , நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் . 
சென்னை மாநகராட்சி . 


14 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , திருச்சிராப்பள்ளி 


15 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , மதுரை . 


16 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , திண்டுக்கல் . 
17 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , திருநெல்வேலி . 


18 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , கோயம்புத்தூர் . 
19 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , சேலம் . 


20 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , குன்னூர் . 
21 . தொழிலாளர் நல உதவி ஆணையர் , 

தொழிலாளர் நல துணை ஆணையர் அலுவலகம் - 1 , 

சென்னை . 
22 . தொழிலாளர் நல உதவி ஆணையர் , 

தொழிலாளர் நல துணை ஆணையர் , அலுவலகம் -II , 
சென்னை . 


காஞ்சிபுரம் , திருவள்ளூர் மற்றும் கடலூர் 
மாவட்டங்கள் . 


வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் 
மாவட்டங்கள் . 


23 . தொழிலாளர் நல உதவி ஆணையர் , 

தொழிலாளர் நல துணை ஆணையர் அலுவலகம் , வேலூர் 
24 . தொழிலாளர் நல உதவி ஆணையர் , 

தொழிலாளர் நல துணை ஆணையர் அலுவலகம் , 
திருச்சிராப்பள்ளி . 
25 . தொழிலாளர் நல உதவி ஆணையர் , 

தொழிலாளர் நல துணை ஆணையர் அலுவலகம் , மதுரை . 
26 . தொழிலாளர் நல உதவி ஆணையர் , 

தொழிலாளர் நல துணை ஆணையர் அலுவலகம் , திண்டுக்கல் . 
27 . தொழிலாளர் நல உதவி ஆணையர் , 

தொழிலாளர் நல துணை ஆணையர் அலுவலகம் , திருநெல்வேலி . 


திருச்சிராப்பள்ளி , அரியலூர் , தஞ்சாவூர் , 
திருவாரூர் , நாகப்பட்டினம் , பெரம்பலூர் 
மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் . 
மதுரை , சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் 
விருதுநகர் மாவட்டங்கள் . 
திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் மாவட்டங்கள் . 


தூத்துக்குடி , திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி 
மாவட்டங்கள் . 


தொடர் எண் 


அலுவலர்கள் 


உள்ளூர் எல்லைகள் 


கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் . 


28 . தொழிலாளர் நல உதவி ஆணையர் , 

தொழிலாளர் நல துணை ஆணையர் அலுவலகம் , 

கோயம்புத்தூர் . 
29 . தொழிலாளர் நல உதவி ஆணையர் , 

தொழிலாளர் நல துணை ஆணையர் அலுவலகம் , சேலம் . 
30 . மலைத் தோட்ட ஆய்வாளர்கள் 


சேலம் , நாமக்கல் , தருமபுரி , கிருஷ்ணகிரி மற்றும் 
ஈரோடு மாவட்டங்கள் . 
1951 ஆம் ஆண்டு மலைத் தோட்ட 
தொழிலாளர்கள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் 69/1951) கீழ் அவர்களுக்கு 
ஒதுக்கப்பட்ட உள்ளூர் எல்லைகள் . 
சென்னை , வேலூர் , திருவண்ணாமலை , 
காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் . 


31 . தொழிலாளர் நல பெண் ஆய்வாளர்கள் , சென்னை . 


32 . தொழிலாளர் நல பெண் ஆய்வாளர்கள் , திருநெல்வேலி . 


திருநெல்வேலி , தூத்துக்குடி , கன்னியாகுமரி மற்றும் 
விருதுநகர் மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் . 


33. தொழிலாளர் நல பெண் ஆய்வாளர்கள் , கோயம்புத்தூர் . 


34 . தொழிலாளர் நல ஆய்வாளர்கள் . 
35 . அனைத்து தொழிலாளர் நல துணை ஆய்வாளர்கள் . 
36 . அனைத்து தொழிலாளர் நல உதவி ஆய்வாளர்கள் . 
37 . தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பு பொருளாதார 

மண்டலங்களின் மேம்பாட்டு ஆணையர்கள் . 


2009 ஆம் ஆண்டு சட்டமுறை எடையளவு 
சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 1/2010) கீழ் 
அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட உள்ளூர் எல்லை . 
சம்பந்தப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் . 


குமார் ஜெயந்த் , 
அரசுச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 
( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


[ அரசாணை (நிலை ) எண் 148 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1)த் துறை , 21 செப்டம்பர் 2015 .) 
தமிழ்நாடு 1958 ஆம் ஆண்டு தொழிலக நிறுவனங்கள் ( தேசிய மற்றும் பண்டிகை விடுமுறைகள் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 
33/1958 ) 6 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின்கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகராங்களைக் கொண்டும் , 5 - 11 - 2014 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - II , பிரிவு (2) இல் 735 மற்றும் 736 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II(2)/ LE / 666 / 2014 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கீழேயுள்ள அட்டவணையின் (2 ) ஆம் நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை , 
மேற்சொன்ன சட்டத்தின் செயல்நோக்கத்திற்காக அந்த அட்டவணையின் ( 3) ஆம் நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் 
குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளூர் பகுதிகளுக்கான ஆய்வாளர்களாக இதனால் நியமிக்கிறார் . 


அட்டவணை 


தொடர் எண் 


நபர்கள் 


உள்ளூர் எல்லைகள் 

( 3 ) 


E 


- 


ஸ் 


தொழிலாளர் நல ஆணையர் , சென்னை . 
தொழிலாளர் நல இணை ஆணையர் (இணக்கம்) , சென்னை . 
தொழிலாளர் நல இணை ஆணையர் (நிருவாகம் ) , சென்னை . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் ( ஆய்வுகள்) , சென்னை . 
தொழிலாளர் நல சிறப்புத் துணை ஆணையர் , சென்னை . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , ( குறைந்தளவு ஊதியங்கள்), 
சென்னை . 


தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் 


ம்ம் 


6 


தொடர் எண் 


நபர்கள் 


உள்ளூர் எல்லைகள் 


7 . தொழிலாளர் நல இணை ஆணையர் , சென்னை . 


8 . தொழிலாளர் நல இணை ஆணையர் , 

திருச்சிராப்பள்ளி . 


சென்னை , வேலூர் , திருவண்ணாமலை , 
காஞ்சிபுரம் , திருவள்ளூர் , கடலூர் 
மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் . 
திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் , திருவாரூர் , நாகப்பட்டினம் , 
அரியலூர் , பெரம்பலூர் , புதுக்கோட்டை , 
திண்டுக்கல் , தேனி , மற்றும் கரூர் மாவட்டங்கள் . 
மதுரை, சிவகங்கை , இராமநாதபுரம் , விருதுநகர் , 
தூத்துக்குடி , திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி 
மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் , திருப்பூர் , நீலகிரி , சேலம் , ஈரோடு , 
நாமக்கல் , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் 
சென்னை மாநகராட்சி . 


9 . தொழிலாளர் நல இணை ஆணையர் , மதுரை 


10 . தொழிலாளர் நல இணை ஆணையர் , கோயம்புத்தூர் . 


11 . தொழிலாளர் நல துணை ஆணையர் -1 , சென்னை . 


12 . தொழிலாளர் நல துணை ஆணையர் - II , சென்னை . 
13 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , வேலூர் . 


காஞ்சிபுரம் , திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் . 
வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் 
மாவட்டங்கள் . 
திருச்சிராப்பள்ளி அரியலூர் , தஞ்சாவூர் , திருவாரூர் , 
நாகப்பட்டினம் , பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை 
மாவட்டங்கள் . 


14 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , திருச்சிராப்பள்ளி . 


15 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , மதுரை . 


16 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , திண்டுக்கல் . 
17 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , திருநெல்வேலி . 


மதுரை , சிவகங்கை , இராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் 
மாவட்டங்கள் . 
திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் மாவட்டங்கள் 
தூத்துக்குடி , திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி 
மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் . 


18 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , 

கோயம்புத்தூர் . 
19 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , சேலம் . 
20 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , குன்னூர் 
21 . மலைத்தோட்ட ஆய்வாளர்கள் . 


22 . தொழிலாளர் நல பெண் ஆய்வாளர்கள் , சென்னை . 


23 . தொழிலாளர் நல பெண் ஆய்வாளர்கள் , திருநெல்வேலி . 


சேலம் , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் . 
நீலகிரி , நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் . 
1951 ஆம் ஆண்டு மலைத்தோட்ட தொழிலாளர்கள் 
சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 69/ 1951 ) கீழ் அவர்களுக்கு 
ஒதுக்கப்பட்ட உள்ளூர் எல்லைகள் . 
சென்னை , வேலூர் , திருவண்ணாமலை , காஞ்சிபுரம் , மற்றும் 
திருவள்ளூர் மாவட்டங்கள் . 
திருநெல்வேலி , தூத்துக்குடி , கன்னியாகுமரி மற்றும் 
விருதுநகர் மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் . 
2009 - ஆம் ஆண்டு சட்டமுறை 
எடையளவு சட்டத்தின்கீழ் (மத்தியச் சட்டம் 
1 /2010 ) அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட உள்ளூர் எல்லைகள் . 
சம்பந்தப்பட்ட சிறப்புப் 
பொருளாதார மண்டலங்கள் . 


24 . தொழிலாளர் நல பெண் ஆய்வாளர்கள் , கோயம்புத்தூர் . 
25 . தொழிலாளர் நல ஆய்வாளர்கள் 
26 . அனைத்து தொழிலாளர் நல துணை ஆய்வாளர்கள் 
27 . அனைத்து தொழிலாளர் நல உதவி ஆய்வாளர்கள் 
28 . தமிழ்நாட்டிலுள்ள சிறப்புப் 

பொருளாதார மண்டலங்களின் 
மேம்பாட்டு ஆணையாளர்கள் . 


குமார் ஜெயந்த் , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 

( மொழிபெயர்ப்பு) த் துறை. 


[ அரசாணை ( நிலை ) எண் 150, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (D2) த் துறை , 23 செப்டம்பர் 2015 .) 
2013ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் ( தமிழ்நாடு சட்டம் 7/ 2015 ) சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டத் திருத்தம் ) 1 ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (3 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன சட்டம் 
23 - 9 - 2015 ஆம் நாள் முதற்கொண்டு செயலுக்கு வரும் என்று இதனால் உறுதி செய்கிறார் . 


குமார் ஜெயந்த் , 

அரசுச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 

( மொழிபெயர்ப்பு) த் துறை. 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 168 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 11) த் துறை , 9 அக்டோபர் 2015 .) 

தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் , பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(1) 26 ஆம் பகுதியைச் சேர்ந்த (2 ) உட்பகுதியில் , " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பின்வரும் 
சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 

" ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை 
பெற்ற பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் ” . 

(2) படிவம் VIஇல் “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட 
வேண்டும் , அதாவது : - " - - - (நாளன்று) 

- ( நேரத்தில் ) நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " 


அறிவிக்கை - || 


தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு முறைசாரா ஓட்டுநர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் , பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில், 

(1) 26 ஆம் பகுதியைச் சேர்ந்த (2) உட்பகுதியில் , " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
பின்வரும் சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது: 

" ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை 
பெற்ற பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரூ நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் ” . 

(2 ) படிவம் VIஇல் “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது - " - நாளன்று ) 

நேரத்தில் ) நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ” 

அறிவிக்கை -III 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு சலவைத் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் , பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(1) 26 ஆம் பகுதியைச் சேர்ந்த (2) உட்பகுதியில் , " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பின்வரும் 
சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 

" ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை பெற்ற 
பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் ” . 

(2 ) படிவம் VIஇல் " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட 
வேண்டும் , அதாவது : 

நாளன்று ) 

( நேரத்தில்) நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " 


அறிவிக்கை - IV 


தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு முடிதிருத்துவோர் சமூகப் பாதுகாப்பு மற்றும் 
நலத்திட்டத்தில் , பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில், 
(1) 26 ஆம் பகுதியைச் சேர்ந்த (2) உட்பகுதியில் , " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பின்வரும் 
சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 

" ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை 
பெற்ற பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் . 

(2) படிவம் VIஇல் “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட 
வேண்டும் , அதாவது: 

(நாளன்று ) 

- ( நேரத்தில் ) நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ” . 


அறிவிக்கை - V 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/1982) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு தையல் கலைஞர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் , பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(1 ) 26 ஆம் பகுதியைச் சேர்ந்த ( 2) உட்பகுதியில் , " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பின்வரும் 
சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 

ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை பெற்ற 
பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் ” . 

(2 ) படிவம் VIஇல் " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட 
வேண்டும் , அதாவது : 

நாளன்று) 

- (நேரத்தில் ) நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " 

அறிவிக்கை - VI 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு பனைமரத் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் , பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(1) 26 ஆம் பகுதியைச் சேர்ந்த (2 ) உட்பகுதியில் , " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பின்வரும் 
சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது: 


" ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை பெற்ற 
பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் ” . 

(2 ) படிவம் VIஇல் “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட 
வேண்டும் , அதாவது : - " (நாளன்று ) 

( நேரத்தில் ) நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ” 


அறிவிக்கை - VII 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு கைவினைக் கலைஞர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் , பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(1) 26ஆம் பகுதியைச் சேர்ந்த (2) உட்பகுதியில் " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பின்வரும் 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதாவது : 

" ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை பெற்ற 
பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் " 

(2 ) படிவம் VI இல் "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : - ............ ( நாளன்று ) .............. (நேரத்தில் ) " நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " 

அறிவிக்கை - VIII 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு கைத்தறி மற்றும் கைத்தறிப் பட்டு 
நெசவாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் , பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , -- 
(1) 26ஆம் பகுதியைச் சேர்ந்த (2 ) உட்பகுதியில் " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பின்வரும் 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதாவது : 

" ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை பெற்ற 
பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் " 

(2 ) படிவம் VI இல் "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : - "............ ( நாளன்று ) ... .......... (நேரத்தில் ) நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " 

அறிவிக்கை - IX 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு காலணி மற்றும் தோல் பொருட்கள் தயாரிப்பு 
மற்றும் தோல் பதனிடும் தொழிற்சாலைத் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் , பின்வரும் திருத்தங்களை 
இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(1) 26ஆம் பகுதியைச் சேர்ந்த (2) உட்பகுதியில் " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பின்வரும் 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதாவது : 

“ ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை பெற்ற 
பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் " 

(2) படிவம் VI இல் "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : - " ... ....... .. (நாளன்று ) ............. (நேரத்தில் ) நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ” 


10 


அறிவிக்கை - X 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு ஓவியர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் 
நலத்திட்டத்தில் , பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில், 
(1) 26ஆம் பகுதியைச் சேர்ந்த (2 ) உட்பகுதியில் " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பின்வரும் 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதாவது : 

" ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை பெற்ற 
பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் " 

(2 ) படிவம் VI இல் "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : - " ...... .. (நாளன்று ) ....... (நேரத்தில் ) நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ” 

அறிவிக்கை - XI 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள், 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு பொற்கொல்லர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் 
நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(1 ) 26ஆம் பகுதியைச் சேர்ந்த (2) உட்பகுதியில் " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பின்வரும் 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதாவது : 

" ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை பெற்ற 
பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் " 

(2) படிவம் VI இல் " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : - ".............. (நாளன்று ) .... . ....... ( நேரத்தில் ) நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " 

அறிவிக்கை - XII 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு மண்பாண்டத் தொழிலாளர்கள் சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் , பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில், -- 
(1) 26ஆம் பகுதியைச் சேர்ந்த (2 ) உட்பகுதியில் " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பின்வரும் 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதாவது : 

" ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை பெற்ற 
பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் " 

(2 ) படிவம் VI இல் " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : - " . ... . . ... . . (நாளன்று ) 

( நேரத்தில் ) நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 

அறிவிக்கை - XIII 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2007 ஆம் ஆண்டு வீட்டுப் பணியாளர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் , பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


11 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(1) 26ஆம் பகுதியைச் சேர்ந்த (2) உட்பகுதியில் " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பின்வரும் 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதாவது : 

" ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை பெற்ற 
பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் 

(2 ) படிவம் VI இல் "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : - " ..... . ..... (நாளன்று ) ..... .. ( நேரத்தில் ) நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 

அறிவிக்கை - XIV 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2010 ஆம் ஆண்டு விசைத்தறி நெசவாளர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் , பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில், 
(1) 26ஆம் பகுதியைச் சேர்ந்த (2) உட்பகுதியில் " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பின்வரும் 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதாவது : 

" ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை பெற்ற 
பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் " 

(2 ) படிவம் VI இல் " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அதாவது :- " (நாளன்று ) 

( நேரத்தில்) நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ” 

அறிவிக்கை - XV 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2010 ஆம் ஆண்டு தெருவோர சிறுவியாபாரம் மற்றும் கடைகள் 
மற்றும் நிறுவனங்களின் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , -- 
(1 ) 26ஆம் பகுதியைச் சேர்ந்த (2 ) உட்பகுதியில் " ஆறு மாத காலத்துக்கு மிகாமல் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பின்வரும் 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதாவது : 


" ஆறு மாதக் காலத்துக்கு மிகாமல் அல்லது அபராதத்துடன் கூடிய சிறைத் தண்டனை இவ்விரண்டும் மற்றும் தண்டனை பெற்ற 
பின்னரும் சட்டத்தை மீறி நடக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் மேலும் அபராதம் " 

(2 ) படிவம் VI இல் "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாகப் பின்வரும் சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : - " ............. (நாளன்று ) 

( நேரத்தில் ) நிகழ்ந்த விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 


குமார் ஜெயந்த் , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 
( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


